மழை வருது, மழை வருதுன்னு ஒரு வயதான 
தாத்தா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த 
பட்டணத்தில்‌ உள்ள எல்லோரும்‌ அவரை கேலி 
செய்தார்கள்‌. இப்படி தான்‌ ஒவ்வொரு நாளும்‌ மழை 
வருது, மழை வருதுன்னு ஏமாத்துராங்க. எப்போ தான்‌ 
மழை வரப்‌ போகுதோ தெரியலனு பேசிக்கிட்டாங்க. 
ஒரு மனிதர்‌ கூட நம்பவில்லை ஏனென்றால்‌ 
மழை ஒருபோதும்‌ அந்த நாட்டில்‌ பெய்ததே இல்லை. 
அதனால ஊர்ல இருக்கிற மனிதர்களைல்லாம்‌ 
மழையே வராதுன்னு சொல்லி 
தாத்தாவைப்‌ பார்த்து கிண்டல்‌ 
பண்ணுனாங்களாம்‌. 
ஆனால்‌ அந்த தாத்தாவுக்கு 
கண்டிப்பாக மழை வரும்னு தெரியும்‌. 
தாத்தாவிற்கு ஒரே வருத்தம்‌, மனுஷர்கள்‌ 
எல்லாருமே தவறு செய்கிறாங்கனு. 


அப்படி 40 நாட்கள்‌ இராத்திரி பகலாக பெரிய 
மழை பெய்தது. அப்படி பெய்தபடியினால்‌ உலகம்‌ 
முழுவதும்‌ எல்லா மனுஷரும்‌ செத்துட்டாங்க. ஆனா 
தாத்தாவும்‌, அவுங்க குடும்பத்துல 8 பேரும்‌, அடைத்த 


மிருக ஜீவன்களும்‌ மட்டும்‌ தான்‌ உயிரோடு 
தப்பிச்சாங்க. மற்ற மனுஷங்க எல்லாம்‌ செத்துப்‌ 
போய்ட்டாங்க, ஏன்‌ தெரியுமா? கடவுளுக்கு புடிச்சமாதீரி 
வாழ்ந்தாங்க. கடவுள்‌ அவுங்கள காப்பாத்துனாங்க 
அந்த கடவுள்‌ பெயர்‌ என்ன தெரியுமா. அவர்‌ தான்‌ 
இயேசு. 

இந்த வானத்தையும்‌, பூமியையும்‌ 
உண்டாக்கின கடவுள்கிட்ட தாத்தா தினமும்‌ பேசுவாங்க 
கடவுளும்‌ அவுங்க கிட்ட பேசுவாங்க, கடவுள்‌ சொல்லி 
தான்‌ அந்த தாத்தா மழை வர போகுதுன்னு 
எல்லாரிடமும்‌ சொன்னாங்க. ஆனா ஒரு 
மனிதர்களும்‌ நம்பவில்லை, எல்லாரும்‌ தாத்தாவை 
கேலி செய்தார்கள்‌. சிறு குழந்தையிலிருந்து 
பெரியவங்க வரையிலும்‌ கேலி செய்தார்கள்‌. யாரும்‌ 
அவுங்க செய்த தவறுகளையும்‌, பாவமான 
செயலையும்‌ விடவில்லை. தப்புக்கு மேல தப்பு 
செய்துக்கிட்டே இருந்தாங்க. 

பாரு தம்பி தங்கச்சி! நாமும்‌ 
தவறான காரியங்களை செய்கிறோம்‌. பொய்‌ 
சொல்லுறது, கெட்டவார்த்தை பேசுறது, 
திருடுறது, சண்ட போடுறது. மற்றவங்கள 
அடிக்கிறது, பெரியவங்களுக்கு கீழ்படியாம இ௯ அத 
இருக்கிறது, எதிர்த்து பேசுகிறது, இப்படி பல 
சொல்லிக்கிட்டே போகலாம்‌. உன்‌ தகப்பனையும்‌, உன்‌ 
தாயையும்‌ கனப்பண்ணுவாயாக என்று வேத வசனம்‌ 
சொல்லுகிறது. நம்முடைய வாழ்வில்‌ நம்முடைய 
பெற்றோர்கள்‌ மற்றும்‌ பெரியவர்களை கனம்‌ பண்ண 


வேண்டியது மிகவும்‌ அவசியம்‌. அவர்களும்‌ சிறுவயதை 
தாண்டி வந்திருக்கிறப்படியால்‌ பள்ளம்‌ எது? மேட எது? 
எப்படி இருந்தால்‌ பிரச்சனை வரும்‌, எங்கு போனால்‌ 
ஆபத்து இருக்கும்‌ என்று அவர்களுக்குத்‌ தான்‌ 
தெரியும்‌. 

ஆகவே, பெற்றோருக்கு நாம்‌ கீழ்படிவது 
மிகவும்‌ அவசியம்‌. அவர்களை கனம்‌ பண்ண 
வேண்டும்‌. தவறான வாழ்க்கை வாழுகிற நமக்கு உதவி 
செய்து, நம்மோடு கூட இருப்பதற்குத்‌ தான்‌ இயேசு 
இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தார்‌. அவர்‌ நம்ம கூட 
பேசுவார்‌, நாம்‌ எப்படி இருக்க வேண்டும்‌ என்று நமக்கு 
சொல்லி கொடுப்பார்‌. 

நமக்கு எல்லா விதத்திலும்‌ 
உதவி செய்வார்‌. பெற்றோரை மதிக்கிற 
விஷயத்திலும்‌, நன்மை செய்வதிலும்‌, 
கீழ்ப்படிகிற விஷயத்திலும்‌, ஒழுக்கமாய்‌ வாழ்வதிலும்‌, 
பரிசுத்தமாய்‌ வாழ்வதிலும்‌ உதவி செய்வார்‌. நம்முடைய 
பாவங்களை மன்னிக்கவே இயேசு இரத்தம்‌ சிந்தினார்‌. 
அந்த இயேசுவை உன்‌ உள்ளத்தீல்‌ ஏற்றுக்‌ கொள்ளும்‌ 
போது உன்னுடைய வாழ்வு சொர்க்கமாய்‌ மாறும்‌. 

அதற்கு ஒரு சின்ன குட்டி ஜெபம்‌ செய்வோமா? 
இயேசுவே என்‌ உள்ளத்தில்‌ வாரும்‌! என்‌ பாவங்களை 
மன்னியும்‌! நல்ல பிள்ளையாயிருக்க எனக்கு உதவி 
செய்யும்‌!... ஆமென்‌!. 


படப்பட 


்‌ Nalumavadi - 628211, Thoothukudi Dist. ௮3 Vey 
Tamilnadu, India. 
Phone: +91 4639-20022 
MINISTRIES Email: kids@jesusredeems.org 


